தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 1 .60 காசு . 


பப் 
" பட்ட 

HEA 


A 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வல்லும் 


எண் 37 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 28 , 2011 
புரட்டாசி 11 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 9 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 12 / 2011 . 


1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 

நியமனச் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . -- 


1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் குறுந்தலைப்பும் 
(தனி அலுவலர்கள் நியமன ) இரண்டாம் திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 
25 / 1976 . 


4 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 . 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) 
சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் " முப்பத்து ஐந்து ஆண்டுகள் இரண்டு 
திங்களுக்கு " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " முப்பத்து ஐந்து ஆண்டுகள் எட்டு 
திங்களுக்கு " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
( ஆளுநரின் ஆணைப்படி ) 

கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 

சட்டத் துறை . 
( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


DTP - IV - 2 ( 37 ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 13/2011 . 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் 
(சமூக பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டத்தை நீக்கம் செய்வதற்கானதொரு 
சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பும் 

1 . (1) இந்தச் சட்டம் 2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - 
தொடக்கமும் . விவசாயிகள் 
விவசாயிகள் (சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலம் ) நீக்கச் சட்டம் என வழங்கப் பெறும் . 

மதுப் பாதுகாப் 
(2) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய , அத்தகைய 

தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
நீக்கம் . 

2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் தமிழ்நாடு சட்டம் 
( சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

29/ 2006 . 
தமிழ்நாடு 

3 . இச்சட்டம் தொடங்கிய தேதியன்று தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - 
விவசாயத் 

விவசாயிகள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நல நிதியத்தில் வரவு வைக்கப்பட்ட 
தொழிலாளர்கள் 
விவசாயிகள் 

தொகையானது , அரசினால் குறித்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய பிற நிதியத்திற்கு 
சமூகப் 

அல்லது கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படுதல் வேண்டும் . 
பாதுகாப்பு 
மற்றும் நல 
நிதியத்தில் 
சேர்ந்துள்ள 
தொகைகளை 
மாற்றம் 
செய்தல் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் திங்கள் 3 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 14/2011 . 


2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) சட்டத்தை 

நீக்கம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . ( 1) இந்தச் சட்டம் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) குறுந்தலைப்பும் 
நீக்கச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

2 / 2008 . 


2 . 2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) சட்டம் நீக்கம் . 
இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர், 
தமிழ்ப் பிரிவு, சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


